© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
தமிழ்நாடு அரசு [R. Dis. No. 197/2009. 
2024 [விலை: ரூ.7.20 காசு 


தமிழ்நாடு அரசிதழ்‌ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 


எண்‌ 5] சென்னை, புதன்கிழமை, ஜனவரி 31, 2024 
தை 17, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055 


பகுதி 1- பிரிவு 2 இன்‌ இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 
அறிவிக்கைகள்‌ 


[அரசாணை (4) எண்‌. 651, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டு [Js துறை, 28 டிசம்பர்‌ 2022.] 


1948-ஆம்‌ ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள்‌ சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 11/1948) 3 ஆம்‌ பிரிவை சேர்ந்த (1) உட்பிரிவின்‌ 
(0) பகுதி, 5 ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த (2) உட்பிரிவு ஆகியவற்றில்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு வெளியிடப்‌ கருதிய 
பின்வரும்‌ வரைவு அறிவிக்கை, மேற்சொன்ன சட்டத்தின்‌ 5 ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த (1) உட்பிரிவின்‌ (0) பகுதியில்‌ கோரியுள்ளவாறு, 
அதனால்‌ பாதிக்கப்படக்கூடிய அனைவரின்‌ தகவலுக்காக இதனால்‌ வெளியிடப்படுகிறது. 


2. இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்படும்‌ நாளிலிருந்து இரண்டு திங்கள்‌ கால அளவு முடிவடையும்‌ 
நாளன்று அல்லது அதற்குப்‌ பின்னர்‌ இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ என்றும்‌, இது தொடர்பாக 
மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர்‌ யாதொரு நபரிடமிருந்து பெறப்படும்‌ யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும்‌ இதனால்‌ அறிவிக்கப்படுகிறது. மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின்‌, அதனை 
சென்னை - 600 006. DMS வளாகத்தில்‌ உள்ள தொழிலாளர்‌ ஆணையாளர்‌ வாயிலாக அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌ 
தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை, தலைமைச்‌ செயலகம்‌, சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி 
வைக்க வேண்டும்‌. 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம்‌ ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள்‌ சட்டத்தின்‌ ( மத்தியச்‌ சட்டம்‌ 11/1948) 3 ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த (1) உட்பிரிவின்‌ 
(டு பகுதி 5-ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த (2) உட்பிரிவு ஆகியவற்றில்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டும்‌. 10.07.2019 
ஆம்‌ நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின்‌ பாகம்‌ || பிரிவு 2-இல்‌, 663 ஆம்‌ பக்கத்தல்‌ (ஆங்கிலத்தில்‌ வெளியிடப்பட்ட தொழிலாளர்‌ 
மற்றும்‌ வேலைவாய்ப்புத்‌ துறையின்‌ |1(2)/LE/560/2019 ஆம்‌ எண்‌ அறிவிக்கைக்கு பதிலிட்டகற்றீடாக தமிழ்நாட்டு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
தமிழ்நாடு மாநிலத்தில புகையிலை தயாரிப்பு (மூக்குப்பொடித்‌ தொழிலில்‌ பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்காணும்‌ விவர அட்டவணையின்‌ 
(2) ஆம்‌ நெடும்பத்தியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர்‌ வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை, அந்த 
விவர அட்டவணையின்‌ (3) ஆம்‌ நெடும்பத்தியின்‌ நிகரான பதிவுகளில்‌ குறிப்பிட்டுள்ளவாறு இதனால்‌ திருத்தியமைக்கிறார்‌. 


॥-2-5) (T Sup)—1 [1] 


2 


விவர அட்டவணை 


புகையிலை தயாரிப்பு (மூக்குப்பொடி)த்‌ தொழிலில்‌ வேலைவாய்ப்பு 


குறைந்தளவு அடிப்படை 
தொழிலாளர்‌ வகைகள்‌ ஊதிய வீதங்கள்‌ 
(ரூ. காச 


தேர்ச்சி பெற்றவர்கள்‌: நாளொன்றுக்கு ரூ. 265.50 
மூக்குப்பொடி (உடலுழைப்பு மூலம்‌) தயாரிப்பின்‌ அனைத்து 
நடைமுறைப்‌ பணிகளையும்‌ மேற்கொள்ளும்‌ தொழிலாளர்கள்‌ 


ஓரளவு தேர்ச்சி பெற்றவர்கள்‌: நாளொன்றுக்கு ரூ. 234.50 
நரம்பு கிழித்தெடுத்தல்‌ (Stripping) மற்றும்‌ வறுத்தலில்‌ 

அல்லது பொரித்தலில்‌ (உடலுழைப்பு மூலம்‌) ஈடுப்பட்டுள்ள 

தொழிலாளர்கள்‌ 

தேர்ச்சி பெற்றாதவர்கள்‌: நாளொன்றுக்கு ரூ. 228.00 
நரம்பு கிழித்தெடுத்தல்‌, கையாளுதல்‌, சிப்பம்‌ கட்டுதல்‌ மற்றும்‌ 

ஏனைய பல்வகைப்‌ பணிகள்‌ (உடலுழைப்பு மூலம்‌) 


செய்யும்‌ வேலைக்குத்‌ தக்க ஊதியப்‌ பணிகள்‌: 
ஒரு கிலோகிராம்‌ புகையிலையை மூக்குபொடியாக்குவதற்கு 


விளக்கங்கள்‌ :- டு அகவிலைப்படி :- மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன்‌ 
தொழிலாளர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும்‌:- 


ட அகவிலைப்படியானது, 2010 ஆம்‌ ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர்‌ சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ளது, (அதாவது 2001 ஆம்‌ ஆண்டில்‌ 100 புள்ளிகள்‌ என்பதை அடிப்படையாகக்‌ கொண்டு 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள்‌) 161 புள்ளிகளுக்கு மேல்‌ உயரும்‌ ஒவ்வொரு புள்ளிக்கும்‌ நாளொன்றுக்கு ரூ. 1.40 காசுகள்‌ 
(ஒரு ரூபாய்‌ நாற்பது காசுகள்‌ மட்டும்‌) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும்‌. 


(i) முந்தைய 12 மாதங்களுக்கான (அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர்‌ வரை) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக்‌ 
கொண்டு, ஒவ்வொரு ஆண்டும்‌ ஏப்ரல்‌ முதல்‌ நாளன்று அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும்‌. 


(ii) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர்‌ சராசரி விலைக்‌ குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக்‌ கொண்ட 


முதல்‌ கணக்கீடு, இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்படும்‌ நாளிலிருந்து செயலுக்கு வரும்‌. 


2 பணியின்‌ தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது, ஆண்‌ மற்றும்‌ பெண்‌ தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும்‌ 
ஊதியத்தில்‌ எவ்வித வேறுபாடும்‌ இருக்கக்கூடாது. 


(3) மாதாந்திர ஊதியத்தைக்‌ கணக்கிடுவதற்கு, நாள்‌ ஊதியத்தை 30 ஆல்‌ பெருக்க வேண்டும்‌. 

(4 மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்கள்‌ மற்றும்‌ அகவிலைப்படியில்‌, விடுமுறை நாட்களுக்கான ஊதியங்களும்‌ 
அடங்கும்‌. 

(5) தற்போது வழங்கப்பட்டு வரும்‌ ஊதியங்கள்‌, இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம்‌ அதே உயரளவு ஊதியம்‌ தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும்‌. 


3 


[அரசாணை ( எண்‌. 219, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டு [Js துறை, 19 ஏப்ரல்‌ 2023.] 

1948-ஆம்‌ ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள்‌ சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 11/1948) 3 ஆம்‌ பிரிவை சேர்ந்த () உட்பிரிவின்‌ (0) 
பகுதியிலும்‌, 5 ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த (2) உட்பிரிவிலும்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு வெளியிடப்‌ கருதியுள்ள 
பின்வரும்‌ வரைவு அறிவிக்கை, மேற்சொன்ன சட்டத்தின்‌ 5 ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த (1) உட்பிரிவின்‌ (6) பகுதியில்‌ கோரியுள்ளவாறு, 
அதனால்‌ பாதிக்கப்படக்கூடிய அனைவரின்‌ தகவலுக்காக இதனால்‌ வெளியிடப்படுகிறது. 

2. இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்படும்‌ நாளிலிருந்து இரண்டு திங்கள்‌ கால அளவு முடிவடையும்‌ 
நாளன்று அல்லது அதற்குப்‌ பின்னர்‌ இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ என்றும்‌, 
இது தொடர்பாக மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர்‌ யாதொரு நபரிடமிருந்து பெறப்படும்‌ யாதொரு 
மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும்‌ இதனால்‌ அறிவிக்கப்படுகிறது. மறுப்புரை அல்லது 
கருத்துரை ஏதேனுமிருப்பின்‌, அதனை சென்னை - 600 006. டி.எம்‌.எஸ்‌. வளாகத்திலுள்ள தொழிலாளர்‌ ஆணையாளர்‌ 
வாயிலாக அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌ தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை, தலைமைச்‌ செயலகம்‌, 
சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும்‌. 


அறிவிக்கை 


1948-ஆம்‌ ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள்‌ சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 11/1948) 3 ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த () உட்பிரிவின்‌ 9 
பகுதியிலும்‌ 5, ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த (2) உட்பிரிவிலும்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டும்‌. 07.08.2019 ஆம்‌ 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின்‌ பாகம்‌ || பிரிவு 2-இல்‌, 723 முதல்‌ 734 ஆம்‌ பக்கங்களில்‌ (ஆங்கிலத்தில்‌ வெளியிடப்பட்ட 
தொழிலாளர்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்புத்‌ துறையின்‌ |/(2)/தொ.வே/646/2019 ஆம்‌ எண்‌ அறிவிக்கைக்கு பதிலிற்றகற்றீடாகவும்‌ 
தமிழ்நாட்டு ஆளுநர்‌ அவர்கள்‌, தமிழ்நாடு மாநிலத்தில்‌ கைத்தறி பட்டு நெசவுத்‌ தொழிலில்‌ பணியமர்த்தப்பட்டுள்ள பணியாளர்‌ 
வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை, இதன்‌ நெடும்பத்தி (2)-இன்‌ நிகரான பதிவுகளில்‌ குறிப்பிடப்பட்ட 
பணி வகையினை பொறுத்தவரையில்‌ கீழேயுள்ள விவர அட்டவணையில்‌ நெடும்பத்தி (4)-இல்‌ குறிப்பிடப்பட்டவாறாக இதனால்‌ 
திருத்தியமைக்கிறார்‌. 

விவர அட்டவணை 


கைத்தறிப்‌ பட்டு நெசவுத்‌ தொழிலில்‌ வேலைவாய்ப்பு 


க்‌ நாளொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை 
க்கம்‌ பணி வகை சராசரி உற்பத்தி ஊதிய வீதங்கள்‌ 
ed (மீட்டரில்‌ (ரூ. காசு 


(1) காஞ்சிபுரம்‌ ரகங்கள்‌ 
ஊதியங்கள்‌ (பொது 


[arene vin கண்வ gm es a 1 வட கட 
( 


4) பாவாடை 103 செ.மீ. (272 முழம்‌) 91.5 செ.மீ 0.80 3519.89 
(16.5 மீட்டர்‌) (2 முழம்‌) 
பாவாடை 80 செ.மீ. (1 முழம்‌) 58.5 செ.மீ 1.5 (முழம்‌) 0.85 3174.62 
(16.5 மீட்டர்‌ 


[= | சிறப்பு மிகையான வேலைப்பாட்டுக்கு ஊதியங்கள்‌ : பேட்டு ஊதியங்கள்‌ 

ண ரன ண க ணை கனை அணை 
a னை கன ணை கனை ணை 
es ee 


உடற்பகுதி பேட்டு 10 குளிகைக்கு பெட்னிக்கு 


பெட்னி: 


4 கோர்‌ அச்சு பெட்னி 
8 கோர்‌ அச்சு பெட்னி 


கிள்ளு பெட்னி 


(புனைப்பு) 10 குளிகைக்கு 
வண்ண சீர்‌ புனைப்பு (புனைப்பு ஒன்றுக்கு) 
பீட்டு விவரம்‌: 


(14) ஒரு பக்க புனியில்‌ - சரிகை தாழம்பூ ரேக்கு 
(45.7 செ.மி) (1 முழம்‌) 


(15) இரு பக்க புனியில்‌ - சரிகை தாழம்பூ ரேக்கு 
(45.7 செ.மி) (1 முழம்‌) 


(4) 
டு 
6) 
1) 


( 


(8) 
9) 43.14 


26.57 


(16) பனாரஸ்‌ தாழம்பூ ரேக்கு - இரு பக்கம்‌ 8 அச்சு 
(45.7 செ.மி) (1 முழம்‌) 
(17) பனாரஸ்‌ தாழம்பூ ரேக்கு - ஒரு பக்கம்‌ 8 அச்சு 
(45.7 செ.மீ) (1 முழம்‌) 


(18) மீரா ரேக்கு - இரு பக்கம்‌ - 8 அச்சு 
(45.7 செ.மி) (1 முழம்‌) 


(19) மீரா ரேக்கு - ஒரு பக்கம்‌ - 8 அச்சு 
(45.7 செ.மீ) (1 முழம்‌) 


(20) பெரிய ரேக்கு (28 செ.மீ.க்கு மேல்‌) 


(11 அங்குலத்திற்கு) (45.7 செ.மீ) (1 முழம்‌) 


(21) இரு பக்கங்களின்‌ கோர்வையில்‌ 30.5 செ.மீக்கு மேல்‌ 
(12 அங்குலம்‌) பீட்டு வாங்கி நெய்ய 3 புடவைகளுக்கு 


புட்டா வடிவமைப்புகள்‌: 


22 1 முதல்‌ 100 குளிகை வரை 
23 100 குளிகைக்கு மேல்‌ புட்டா (100 குளிகைக்கு) 


(24) உடற்பகுதி பட்டு சுங்குடி புட்டா (45.7 செ.மீ) (1 முழம்‌) 


(25) தொடர்‌ புட்டா 23 குளிகை 21.20 
121 வரிசை (45.7 செ.மீ) (1 முழம்‌) 


(26) உடற்பகுதி பட்டு மல்லி மொக்கு (45.7 செ.மீ) (1 முழம்‌ 


(27) உடற்பகுதி 21 குளிகை - 85 முதல்‌ 190 வரிசை நெய்ய 
12.13 முடிச்சுக்கு (45.7 செ.மீ) (1 முழம்‌ அதாவது 1/2 
கெஜம்‌) 


(28) உடற்பகுதி பட்டு சரிகை - மீனா வண்ண புட்டா 10 14.47 
குளிகைக்கு 


குறுகிய - கட்டம்‌ 


(29) கட்டம்‌ - 10 குளிகை வரை புடவை ஒன்றுக்கு ட ஷு | 66.97 
30) கட்டம்‌ - 10 குளிகைக்கு மேல்‌ | =. 53.00 


ஈனா - கடனை 
குளிகை வரை (45.7 செ.மீ) 

C2 1) 21 
eT 
a விலக்கு ண மதிய மலை | 1 | 
Te [te ern aig 96 tir wr [=| at 
lw அ அ அ அ*”“ை 
டக lest wis சககமகை id 
கா்‌ கன னை வைட னை 
ON 1 | எக 


(39) முந்தி செல்‌ஃப்‌ 100 குளிகைக்கு 160.80 
(1/2 குளிகை வரிசை) 


(41) சரிகையுள்ள முந்தி (அல்லது) பட்டு புட்டா 100 107.33 
குளிகைக்கு 


Kl laa நக்க நடன 
தனியாக 

19) [vans wid Guin = பக ர நன ன கணை கை 
TE 
Te 1 2.1 ie 
OC ea ணன ணை கை கை 
1 ட 
toe wie Gorin ane es aed 
மில்க்‌ 1 வ எண 


சிறப்பு அல்லது மிகையான வேலைப்பாட்டுக்கு ஊதியங்கள்‌ 
A. சாதாரண வகைகள்‌ 

| + gs பக்க 20 குளிகை-4 தாவணி அளவுக்கு 
[௩8 ஒவ்வொரு கூடுதல்‌ குளிகைக்கும்‌ 


RA எ | ந | 
ஒன்றுக்கு 
டட வைக த்தககை ட 1 வ] 
sans wisi gen Sigman ties [| | | 
a 1 1 வ] 


(a) 8x4 கட்டம்‌ யூனிட்‌ ஒன்றுக்கு 51.71 
(அதாவது தாவணி ஒன்றுக்கு) 
(0) 8x4 கட்டம்‌ யூனிட்‌ ஒன்றுக்கு 

(இரு வண்ண தாவணி ஒன்றுக்கு) 


(0) ஒவ்வொரு கூடுதல்‌ குறுக்குப்‌ பாவுக்கும்‌ 
(அதாவது 5க்கு அதிகமான) 


டோபி வண்ணக்‌ கட்டம்‌ தாவணி ஒன்றுக்கு | 


ஒவ்வொரு 20 வட்டு பட்டு புட்டா 
(45.7 செ.மி (1 முழம்‌) 


10. ஒவ்வொரு வட்டு பட்டு புட்டாவுக்கும்‌ | «= | 


11. ஒவ்வொரு 20 வட்டு சரிகை புட்டா (45.7 செமி 
(1 முழம்‌) 


12. ஒவ்வொரு 100 வட்டுக்கும்‌ முத்து சீர்‌ 
13. தாவணி ஒன்றுக்கு ரேக்கு கட்டம்‌ 
B. கோர்வை ஒரு பக்கம்‌ : 


3 யூனிட்டுகளுக்கு 30 குளிகை வரை 
(அதாவது 3 தாவணி) 


தாவணி ஒன்றுக்கு 30 குளிகை வரை 
3 தாவணிக்கு ஒவ்வொரு கூடுதல்‌ குளிகைக்கும்‌ 


தாவணி ஒன்றுக்கு 7" முதல்‌ 20" 
வரையிலான பார்டர்‌ ஊதியம்‌ 

10 அங்குலத்திற்கு அதிகமான ஒவ்வொரு 
அங்குலத்திற்கும்‌ (2.54 செ.மி 

தாழம்பூ ரேக்கு 3"-5" வரை 


பிள்ளையார்‌ ரேக்கு 1" அங்குலம்‌ முதல்‌ 
3 அங்குலம்‌" வரை 


ஒவ்வொரு 100 வட்டுக்கும்‌ பட்டு புட்டா 
1/2 குளிகை வரிசை 

ஒவ்வொரு 100 வட்டுக்கும்‌ சரிகை புட்டா 
ஒவ்வொரு 100 வட்டுக்கும்‌ பட்டு புட்டா 
1 குளிகை வரிசை 

ஒவ்வொரு 100 வட்டுக்கும்‌ சரிகை புட்டா 


13. ஒரே மாதிரியான புடவை முந்தி 
100 வட்டுக்கு - 1/2 குளிகை வரிசை 


2. 
3. 
5. 


10. 
11. 
2. 


1 


100 வட்டுக்கு -1 குளிகை வரிசை 
ம தை a 
வடட ளை கனை கணட கை 


|e. இரு பக்க கோர்வை 


தாவணி ஒன்றுக்கு 300 குளிகை வரை 48.31 
குறைந்தளவு ஊதியங்கள்‌ 


(தாவணி ஒன்றுக்கு 2.54 செ.மீட்டருக்கு) 
பண்ண | 2-1 க 
க்கை [= 
கக்கின கண கனை நை மை 


தாழம்பூ ரேக்குவுக்கு (2.54 செ.மி 
பண்கலை = 
TT க கை. வை 
பட வைலம 1 1 ட 
SN ர கன ணை கனை கை 
[ட [வைக கச்ச வவ ஒன்ற மள்ஷதில்‌ [=| ome 
டட ஷ்ஷ்‌ 1-1 வ 
கண்க 1-1 அட 
உ னல்‌ அனை | கணட வனை 


பனாரஸ்‌ பார்டர்‌-அரை குளிகை வரிசை 100 வட்டு 68.31 
நெய்ய 

9. 100 வட்டுக்கு உடற்பகுதி பட்டு புட்டா 34.17 
1/2 குளிகை வரிசை 
100 வட்டுக்கு உடற்பகுதி சரிகை புட்டா 37.98 
1/2 குளிகை வரிசை 


எடது கான்‌ கன அஎ அறு தண வல ககட்ட ணை 
பக கண்ணக்‌ 1 21 அட] 
கனகன்‌ னக] 
[க [கல்வி்‌ | - | வ | 


Ill. கும்பகோணம்‌ வகைகள்‌: 


ஊதிய விவரம்‌ (பொது) 


ஒரு பக்க கோர்வை புடவை 16.5 மீட்டர்‌ 0.70 3830.26 


இரு பக்க கோர்வை புடவை 16.5 மீட்டர்‌ | oso 4796.44 


சாதாரண பட்டுப்‌ புடவை 16.5 மீட்டர்‌ 0.85 3899.97 


பாவாடை 103 செ.மீ. (2 1/4 முழம்‌) 91.5 செ.மீ. 3271.24 
(2 முழம்‌) 16.5 மீட்டருக்கு 


பாவாடை 80 செ.மீ (1 3/4 முழம்‌) 68.5 செ.மீ. ட 3174.62 
(1.5 முழம்‌) 16.5 மீட்டருக்கு 


சிறப்பு அல்லது மிகையான வேலைப்பாட்டுக்கு ஊதியங்கள்‌: 
ஒரு பக்கம்‌ 


5.5 மீட்டர்‌ அளவுள்ள புடவைகளுக்கு 100 குளிகை 
வரை 


ஒவ்வொரு கூடுதல்‌ குளிகைக்கும்‌ 
இரு பக்கம்‌ 


5.5 மீட்டர்‌ அளவுள்ள புடவைகளுக்கு 100 குளிகை 
வரை 


ஒவ்வொரு கூடுதல்‌ குளிகைக்கும்‌ 


குறிப்பு: இரு பக்க கரைக்கு சீட பக்கத்தில்‌ மொத்த குளிகையின்‌ பாதி அளவு என்ற கணக்கில்‌ ஒரு பக்க 
பேட்டுக்கான ஊதியத்துடன்‌ சேர்க்கப்பட வேண்டும்‌. 


உடற்பகுதி பேட்டு நெய்வதற்கு : 


புடவையின்‌ நடுப்பகுதி (உடம்பு: (துண்டு புட்டா) புட்டா மொத்த எண்ணிக்கையும்‌ (தில்லானா புட்டா) மொத்த 
குளிகை சுங்குடி எண்ணிக்கையும்‌ (குளிகை ஒன்றுக்கு 3.1 காசு ஊதியங்கள்‌) கணக்கிடுவதன்‌ வாயிலாக துண்டு 
புட்டாவுக்கான ஊதியங்களைக்‌ கணக்கிட வேண்டும்‌. 


ன பரக வ என னை கணை கனை 
பட ட கைக்கு 
ewe TT 
LTE ர கன கனை கை னை 
ண்ட ரை க ணை கை ணை 
CT ணை சை 
ன டர ணை வண கனை கணை னை! 
னக ணை க ணை கணை கனை 
ண்ட னை கண ணை கை ணை 
a 
ட நகைய கக்கி மகவை | ட | 
CT «| dm 


(3) 2-3-1 கிரப்பர்‌ (Grapper) குளிகை மூலம்‌ முழுவதும்‌ 0.47 
ஒரே மாதிரியான டையமண்ட்‌ டிசைன்‌ நெய்வதற்கு 

(4 இடைவெளியின்றி மேலே நெய்வதற்கு குளிகை 0.53 
ஒன்றுக்கு 


(1) மொக்கு நெய்வதற்கு (மொக்கு புதிய முகூர்த்த நாள்‌) 13.81 
ஒவ்வொரு 45.7 செ.மீ.க்கு ஊதியம்‌ (1 முழம்‌) (அதாவது 

1/2 கெஜம்‌) 

(2 45.7 செ.மீக்கு தாழம்பூ டிசைன்‌ நெய்ய (1 முழம்‌) 17.27 
(1 1/2 கெஜம்‌) 

3) 15.2 செ.மீட்டருக்கு மேலாகவும்‌ 30.5 செ.மீ 3.17 
வரையுள்ள அளவில்‌ தாழம்பூ டிசைன்‌ நெய்ய (அதாவது 6 

அங்கலத்திற்கு மேற்பட்டு 12 அங்குலம்‌ வரை) 


(5) 30.5 செ.மீட்டருக்கும்‌ மேலாக (12") தாழம்பூ டிசைன்‌ 17.19 
நெய்ய தாவணி ஒன்றுக்கு 

(6) 45.7 செ.மீட்டருக்கு அரும்பு மொக்கு நெய்வதற்கு (1 முழம்‌) 34.83 
(1/2 கெஜம்‌) 


(7) 25.4 செ.மீட்டருக்கு (10") வசந்த மாளிகை தாழம்பூ 
டிசைன்‌ நெய்வதற்கு (45.7 செ.மீட்டர்‌ அளவில்‌) (1 முழம்‌) 


(8) 45.7 செ.மீ அளவில்‌ ஒரு பக்க ஏர்‌ இந்தியா டிசைன்‌ 303.66 
நெய்வதற்கு (1 முழம்‌) (1/2 கெஜம்‌) 


(9) 5 மீட்டர்‌ அளவில்‌ நட்சத்திரம்‌ டயமண்ட்‌ டிசைன்‌ 364.40 
நெய்வதற்கு நட்சத்திர வடிவம்‌ நெய்வதற்கு குறுக்காக 

நட்சத்திர டிசைன்‌ (கிராஸ்‌ ஸ்டார்‌) நெய்வதற்கு உயரளவாக 

5.5 மீட்டரில்‌ a= நட்சத்திரம்‌ உட்பட தாழம்பூ ரகம்‌ 

(1) ஒவ்வொன்றும்‌ 45.7 செ.மீ அளவிற்கு மொக்கு டிசைன்‌ 27.96 
நெய்வதற்கு (1 முழம்‌ அதாவது 1/2 கெஜம்‌) 

(2 45.7 செ.மீ அளவில்‌ தாழம்பூ டிசைன்‌ நெய்வதற்கு 34.83 
(1 முழம்‌ அதாவது 1/2 கெஜம்‌) 

(3) 45.7 செ.மீ அளவில்‌ அரும்பு மொக்கு நெய்வதற்கு 42.10 
(1 முழம்‌ அதாவது 1/2 கெலம்‌) 


(௮ 45.7 செ.மீ அளவில்‌ ஏர்‌ இந்தியா டிசைன்‌ இரு 
பக்கமும்‌ நெய்வதற்கு (1 முழம்‌ அதாவது 1/2 கெலம்‌) 
புடவையின்‌ நடுப்பகுதியில்‌ (உடம்பு புட்டா டிசைன்‌ 
ரகங்கள்‌ 

(1) எஸ்‌. புட்டா டிசைனுடன்‌ கூடிய ரகங்களை நெய்வதற்கு 
(100/100) 1/2 கெஜம்‌ ஒன்றுக்கான ஊதியம்‌ (1 முழம்‌) 


2 45.7 செ.மீ என்ற அளவில்‌ பட்டு மற்றும்‌ 
டிஸ்யூ துணியில்‌ புதிய முகூர்த்த நாள்‌ மீனா 
டிசைன்‌ நெய்வதற்கு (அதாவது 1 முழத்திற்கு 
(1/2 கெஜம்‌) 

= (3) முகூர்த்தநாள்‌ புட்டா டிசைனில்‌ 45.7 செ.மீ அளவிற்கு 


பட்டு மற்றும்‌ டிஸ்யூ துணியில்‌ மீனா டிசைனுடன்‌ கூடிய 
புட்டா நெய்வதற்கு (1 முழம்‌ (1/2 கெஜம்‌ 


10 


6 முகூர்த்தநாள்‌ புட்டா டிசைனில்‌ 45.7 செ.மீ அளவிற்கு 41.75 
பட்டு மற்றும்‌ டிஸ்யூ துணியில்‌ 1-1 அளவில்‌ மீனா டிசைன்‌ 

நெய்வதற்கு (1 முழம்‌ 1/2 கெஜம்‌) 

(5) 45.7 செ.மீ. அளவில்‌ பட்டு மற்றும்‌ டிஸ்யூ துணியில்‌ 38.32 
மீனா டிசைன்‌ இன்றி முகூர்த்த நாள்‌ டிசைன்‌ நெய்வதற்கு 

(6) 45.7 செ.மீ. 1/2 கெஜம்‌) அளவிற்கு பட்டு மற்றும்‌ 111.45 
டிஸ்யூ துணியில்‌ மீனா டிசைன்‌ இன்றி கிராஸ்‌ கொடி 

நெய்ய 

(8) 100 குளிகைக்கு 100 மீட்டர்‌ சாதா துணியில்‌ உடல்‌ 44.14 
ஜங்லா நெய்வதற்கு 

(9) 100 குளிகைக்கு 100 மீட்டர்‌ கோர்வையில்‌ உடல்‌ 
ஜங்லா நெய்வதற்கு 


44.90 


(10) 5.5 மீட்டர்‌ (6 கெஜம்‌) அளவிற்கு உடல்‌ வைர ஊசி 104.90 


நெய்வதற்கான ஊதியங்கள்‌ (ஐந்தாவது நாடாவிற்கு ஒரு 
நாடா தூக்கி நெய்யும்‌ டிசைன்‌) 


(11) ஒவ்வொரு குளிகைக்கும்‌ பனாரஸ்‌ பட்டுடன்‌ உடல்‌ 
பகுதி நெற்வதற்கு 

(12) ஒவ்வொரு குளிகைக்கும்‌ கோர்வை பனாரஸ்சுடன்‌ 
உடல்‌ பகுதி நெய்வதற்கு 


(13) முந்தியில்‌ பனாரஸ்‌ நெய்வதற்கு (ஒவ்வொரு 
குளிகைக்கும்‌) 


I: (14) 5.5. மீட்டர்‌ அளவில்‌ புதிய பூமி மொரிப்பூவிற்கு (6 


Oo 
= 
N 


கெஜங்கள்‌ ஒரு கோல்‌ அமுக்கி ஒரு நாடா மறிக்க கூலி) 


(15) 45.7 செ.மீ. அளவுள்ள பட்டு மற்றும்‌ டிஸ்யு துணியில்‌ 
கொஞ்சும்‌ சலங்கை டிசைன்‌ நெய்வதற்கு (1 முழம்‌ 
(1/2 கெஜம்‌) 


(16) 300 குளிகைக்கும்‌ உடல்‌ சரிகை மரிப்பூ நெய்வதற்கான 
ஊதியங்கள்‌ 

(17) 300 குளிகைக்கு மேலாக உடல்‌ சரிகை மரிப்பூ 
நெய்வதற்கான ஊதியங்கள்‌ 

(18) 45.7 செ.மீ. அளவிற்கு சாட்டின்‌ புட்டா நெய்வதற்கு 83.85 

(1 முழம்‌ இழைக்கு டைமண்ட்‌ கட்டி இழை வரிசையில்‌ 

நெய்வதற்கு 

(19) 5.5. மீட்டர்‌ அளவிற்கு தனியாக சரிகை ஐக்கார்டு 2415.48 

ஜங்லா நெய்வதற்கு (6 கெஜங்கள்‌) 

(20) 5.5. மீட்டர்‌ என்ற அளவிற்கு ஜக்கார்டு பேட்டு ஜங்லா 2795.05 
நெய்வதற்கு (6 கெஜங்கள்‌) 

(21) 45.7 செ.மீ. அளவிற்கு (1/2 கெஜம்‌) யாதோன்‌-கி- 27.96 

பாரத்‌ புட்டா ரகம்‌ நெய்வதற்கு 


(22 100 குளிகைக்குள்‌ பேட்டுடன்‌ கூடிய வெவ்வேறு 6.92 
ரகங்களையும்‌, 91.5 செ.மீ. அளவிற்கு சாதாரண சீர்‌ 

முந்தியுடன்‌ (1 கெஜம்‌) புடவையின்‌ நடுப்பகுதியையும்‌ 

நெய்வதற்கு 


(23) 5.5. மீட்டர்‌ அளவிற்கு (6 கெஜங்கள்‌) ஒரு பக்க கரை 27.96 
கொண்ட தாவணி நெய்வற்கான ஊதியங்கள்‌ 


41.75 


56.25 


ee = 
iy iy 
—_ க்‌ 


11 


(24) 5.5. மீட்டர்‌ என்ற அளவில்‌ (6 கெஜங்கள்‌) இரண்டு 
பக்கங்களிலும்‌ கரை கொண்ட தாவணி நெய்வற்கான 
ஊதியங்கள்‌ 


(25) இடைவெளி விடாது டயமண்ட்‌ டிசைனுடன்‌ ரகங்களை 
நெய்வதற்கு 1 முதல்‌ 20 குளிகை வரையில்‌ ஒவ்வொரு 
கூடுதல்‌ குளிகைக்கும்‌ 45.7 செ.மீ. 


(26) பேட்டு டிசைன்‌ இல்லாமல்‌ கரையில்‌ புட்டா டிசைன்‌ 
நெய்வதற்கு 100 முடிச்சுகளுடன்‌ (கயிறு ஒவ்வொரு 
குளிகைக்கான கூலி. 100 முடிச்சுகளுக்கும்‌ மேலாக 
புட்டா டிசைன்‌ நெய்வதற்கு (குளிகை ஒன்றுக்கு பாவு 
கயிறுக்கான ஊதியங்கள்‌) 


(27) 5.5. மீட்டர்‌ அளவுள்ள (6 கெஜம்‌) இருபக்க கோர்வை 
முப்பாக்கம்‌ நெய்வதற்கான தனி ஊதியங்கள்‌ 


(28) புடவையின்‌ கரைப்பகுதியில்‌ உடல்பகுதி புட்டா 
டிசைன்‌ நெய்யும்போது அதே புட்டா குளிகையைப்‌ 
புடவையின்‌ உடல்‌ பகுதி புட்டாவுடன்‌ சேர்த்து அதன்‌ 
பின்னர்‌ கணக்கிடுவதற்கு 


(29) 8.2 மீட்டரில்‌ டிஸ்யூவில்‌ டிசைன்‌ நெய்வதற்கு 
(9 கெஜங்கள்‌) 


(30) ஜங்லாவில்‌ மீனா டிசைன்‌ நெய்வதற்கு (இந்த 
டிசைனில்‌ மீனா குளிகை, ஒன்றுக்கான ஊதியங்கள்‌ 
அதாவது ஜரிகைக்‌ குளிகையுடன்‌ மீனாக்‌ குளிகையைச்‌ 
சேர்க்கப்படாமல்‌. 


(1) புடவையின்‌ உடல்பகுதியில்‌ ஒரு வரிசைக்கு 20 
புட்டாக்களுடன்‌ இரு பக்கங்களில்‌ கரைகளுள்ள 
ரகங்களுக்கு குளிகை ஒன்றுக்கு 3.1 காசு என்ற வீதத்தில்‌ 
இத்தகைய டிசைன்‌ புடவை ரகங்களுக்கு ஊதியங்கள்‌ 
கணக்கிடப்பட வேண்டும்‌. (1 முழம்‌) (10x10) வத்தி வைத்து 
சுங்குகட்டி 100 வரிசை நெய்யும்‌ ரகங்களுக்கு (45.7 செ.மி 


(2 45.7 செ.மீ. அளவிற்கு புடவையின்‌ கரையின்‌ மேல்‌ 
நவரத்தினம்‌ புட்டா பெரிய புட்டா நெய்வதற்கும்‌ மற்றும்‌ 
புடவையின்‌ உடல்‌ பகுதியில்‌, சிறிய புட்டா நெய்வதற்கும்‌ 
(1 முழம்‌) (1/2 கெஜம்‌) 


(3) 45.7 செ.மீ. அளவிற்குப்‌ புடவையின்‌ உடல்‌ பகுதியில்‌, 
மல்லிகை மொக்கு ஜரிகை புட்டா நெய்வதற்கு (1/2 கெஜம்‌) 


(4) 45.7 செ.மீ. அளவிற்குப்‌ புடவையின்‌ உடல்‌ | |] 
மல்லிகை மொக்கு பட்டுப்‌ புட்டா நெய்வதற்கு (1/2 ர | 


6) சுங்கு (JUNgU) இல்லாமல்‌ பனாரஸ்‌ வகை வசந்த 
மாளிகை புடவையில்‌ 45.7 செ.மீ. அளவிற்கு தாழம்பூ 
பார்டரில்‌ தொடர்ச்சியாக அரும்பு சரிகை நெய்ய 


(1/2 கெஜம்‌) 


(6) 45.7 செ.மீ. அளவிற்கு சுங்கு இல்லாமல்‌ பனாரஸ்‌ 
வரிசையில்‌ புட்டா டிசைன்‌ நெய்வதற்கு (1 முழம்‌ 
(1/2 கெஜம்‌) 


(7) முந்தியில்‌ 1 முதல்‌ 20 குளிகை வரை புட்டாக்களை 
நெய்வதற்கு 

(8) முந்தியில்‌ 20 குளிகைக்கு மேலாக புட்டாக்களை 139.92 
நெய்வதற்கு 


ட“ | ன 
ட“ | ன 


(ஈரடி அ | 
ன ரு 7 


nh 


மேற்சொன்ன கரையுடைய புட்டா டிசைனுடன்‌ கூடிய ரகங்கள்‌: 


ட. 


ட | 


1 
ட | த 


= 36 


12 


| 
ES EE 
த்க்‌ டட உ டட 


(4) ஆராதானா கட்டம்‌ பாவு பிணைப்பிற்குத்‌ தாவணி 27.96 
ஒன்றுக்கு, 

அப்சரா கட்டம்‌ பாவு பிணைப்பிற்குத்‌ தாவணி 33.13 
apes 


(6) ஒரு ரகத்தில்‌ புடவையின்‌ உடல்‌ பகுதியில்‌ உள்ள 
வண்ணங்களில்‌ வேறுபாடு இருக்குமாயின்‌, அத்தகைய 
ஒவ்வொரு தனி வண்ணத்திற்கும்‌ யூனிட்‌ ஒன்றுக்கு 
ஊதியங்கள்‌ (அதாவது தாவணி ஒன்றுக்கு) 


(7) 5.5 மீட்டர்‌ அளவிற்கு ஒரு பக்கத்தில்‌ 2 பேட்டு வாங்கி 
நெய்யும்‌ ரகங்களுக்கு (6 கெஜங்கள்‌) தனி ஊதியங்கள்‌ 


8) இரண்டு பக்கங்களில்‌ 2 பேட்டு வாங்கி நெய்யும்‌ 
ரகங்களுக்கு 5.5 மீட்டர்‌ அளவிற்கு (6 ஜெகங்கள்‌) தனி 
ஊதியங்கள்‌ 


EE (9) முந்திபுட்டா ரகங்களில்‌ ஊடு இழையில்‌ பட்டைகள்‌ நெய்வதற்கு பட்டைகளுக்கான (முத்து நேரி) குளிகைக்கு 


10.54 காசு வ்‌ முந்தியும்‌ சேர்த்து சீர்‌ முந்தி கூலி கணக்கிடப்பட ன 


15. 
() ஜரிகை ல ஓடவும்‌ ஜரிகை இழைத்து em 04 
இன்‌-டை போடவும்‌ மார்க்கு ஒன்றுக்கு 


(2 பனாரஸ்‌ மரிக்கை புடவையின்‌ உடல்‌ பகுதியில்‌ 0.1 
ட ஒன்றுக்கு) ஒரு பக்க கோர்வை போட 


முந்தி, தாவணி 
(5) யூனிட்‌ ஒன்றுக்கு செல்‌ஃப்‌ முந்தி தாவணி போட 174.59 
(சிறப்பு ஊதியங்கள்‌) 5.5மீ 


தாவணிக்கான சிறப்பு ஊதியங்கள்‌ (5.5 மீட்டருக்கு) 
தாவணிக்கு ஆர்டர்‌ ஊதிய வீத விவரங்கள்‌ (ஆர்டர்‌ கூலிகள்‌) 


(100 மி ஆர்டர்‌ தறிக்கு மட்டும்‌ 
[|e piesa gig vier yd amend [|__| DO 
a வைக | >| 
நண எ ரை ணை 


(1) பாவாடை, 206 செ.மீ. (2 1/4 கெஜம்‌) 229 செ.மீ. 0.75 3830.26 
(4.5 முழம்‌) 16.5 மீட்டருக்கு 

(2 பாவாடை 183 செ.மீ. (2 கெஜம்‌) (4 முழம்‌) 0.75 3726.73 
16.5 மீட்டருக்கு 


ட 18 og ude சன மந்தி மு 


(5) சாதா முந்தி ஒன்றின்‌ ati பக்க முழுகோர்வை 4589.41 
(16.5 ன ர. 


[es ed தைக்‌ வத _ UT 


13 


மும்‌ 1 ஊட]. =| 
ட அள கண கணை 
SS பா டா ரணை வடட கை கனை 
ண outa rasa னை கண டன கணை | 


தனித்‌ பணிக்கான ஊதியங்கள்‌ ப ஆ 
ணா ணை கணை னை 


19.47 


110 குளிகை 26.24 


30.34 


120 குளிகை 


C= ணை கை 
ண்ட ணை கண ணை 
ண டர ணை கணை ணை 
ண பப ரர ணை கண ணை ணை கனை 


15 


Ee ர கன ணன மணை அனை 
Ee ர கன ண வை ணை 
கையகல 1 
ஊக்கை TT 
ஊக்கை TT 
17 ண ணை 
Bre னர ளை கண ணை! 
நன னர ளை க ணை 
கைலை SY 
eee 

Cr கை வன கை 
ர ணை ண னை 
கை ண ணை 
ரணை ந | 
ட அணை கை 
ஊதிய விவரங்கள்‌ (பொது) 
தனி/கூடுதல்‌ பணிக்கான ஊதியங்கள்‌ (5.5 மீட்டர்‌ புடவை) 

உட Se இரு ணங்கள்‌ யன ஒற்றக்க |: 
கை மூன்ற கண்ணங்களில்‌ ன” ஒன்றுக்கு]... - 
பைக்கை 1: 
ண ஸ்ட ர்வ woe gy | 
Yr 
சைன... 1 ர ] 
சனாகான்‌. ஏ 2 | 
சைக்‌ _ 1 
னக ணை ண ணை 
கை. 1 ச ] 
அமையம்‌ | = 
eee ண ண னை 


16 


சாதா வகை பட்டாபட்டி 9 ஷட்டில்‌ 


சாதா வகை பட்டாபட்டி 10 ஷட்டில்‌ 


[51] 


கோர்வை கட்டம்‌ புனைத்து கட்டம்‌ போட்டது 3 ஷட்டில்‌ 
கட்டம்‌ 


கோர்வை எண்ணிக்கை 0/5 கோர்வை 


அணில்‌ கோடு 


30 செ.மீக்கு மேல்‌ 


சிறப்பு தாழம்பூ 53.3 செ.மீ (21") முதல்‌ 63.5 செ.மீ (25) 
வரை 


கலப்‌ 


17 


சரிகை பேட்டு ஊதியங்கள்‌ 
10 குளிகை வரை 


11 லிருந்து 50 குளிகை வரை 


51 லிருந்து 100 குளிகை வரை 
| 50. | 101 லிருந்து 200 குளிகை வரை 


201 லிருந்து 300 குளிகை வரை 
301 லிருந்து 400 குளிகை வரை 


53. 401 லிருந்து 500 குளிகை வரை 
501 லிருந்து 600 குளிகை வரை 


உ [10 estes ame SCS 
கிக்கை [|__| ஒத] 
se, |107 sigigi 200 gins amy ஏர 
ம [201 igs 800 gsfinw amy [|__| | 
a _ _ _ | __°0| 0°00 
உண்மை _ |__| ணை. ணை 
TE நண ணை ணை. அணை 
காட ts 
வ்கி சல | 
கம்மை சல ஆ | 
௭ உணம்லணை சகர இ | 
உலை சச | 
வட்ம்லணித சல இட | 
min 1 
wp நனை ணை கனை. அணை 
lm சல இ | 
wm னை னை ணை கை னை 
SN சல இட | 
ணட ரள ளை நனை ணை கை. னை 
mm |  ஙடை| 
mw நனை ணை வைட ணை 
_ ண | 0000 0000 
கக்‌ |__| ணை 
| சிறப்பு / கூடுதல்‌ பணிகளுக்கான ஊதியங்கள்‌: பேட்டு ஊதியங்கள்‌ ஒரு பக்க கோர்வை புடவைகள்‌ 5.5 மீட்டருக்கு 
ட ட |ஸகுள்சைக்குமேடுவதிங்ள்‌ [| - [| 8 

a 

a ற 


விளக்கங்கள்‌: 


18 


(1) அகவிலைப்படி : 


(i) 


(ii) 


(iii) 


அகவிலைப்படியானது 2010-ஆம்‌ ஆண்டில்‌ சென்னை மாநகருக்கானநுகர்வோர்விலைபுள்ளிசராசரி குறியீட்டெண்னை 
அடிப்டையாகக்‌ கொண்டு (அதாவது 2001 ஆம்‌ ஆண்டில்‌ 100 புள்ளிகள்‌ என்பதை அடிப்படையாகக்‌ கொண்டு 
தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள்‌) வழங்கப்பட வேண்டும்‌. 161 புள்ளிகளுக்கு மேல்‌ உயரும்‌ ஒவ்வொரு 
புள்ளிக்கும்‌ அகவிலைப்படியானது நாளொன்றுக்கு 1.44 காசுகள்‌ (ஒரு ரூபாய்‌ நாற்பத்து நான்கு காசுகள்‌ மட்டும்‌) 
கூடுதலாக வழங்கப்பட வேண்டும்‌. 


இந்த அகவிலைப்படி முந்தைய 12 மாதங்களுக்கான (அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர்‌ வரை) நுகர்வோர்‌ 
விலைப்புள்ளிகளின்‌ சராசரியை அடிப்படையாகக்‌ கொண்டு, ஒவ்வொரு ஆண்டும்‌ ஏப்ரல்‌ முதல்‌ நாளிலிருந்து 
அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும்‌. 

முதல்‌ கணக்கீடு முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர்‌ சராசரி விலைக்‌ குறியீட்டு எண்ணின்‌ 
சராசரியை அடிப்படையாகக்‌ கொண்டு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்படும்‌ நாளிலிருந்து 
செயலுக்கு வரும்‌. 


2. பணியின்‌ தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது, ஊதியம்‌ வழங்குவதில்‌ ஆண்‌, பெண்‌ தொழிலாளர்களுக்கிடையே 
எவ்வித பாகுபாடும்‌ காட்டக்‌ கூடாது. 


3. இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக்‌ காட்டிலும்‌ தற்போது வழங்கப்படும்‌ ஊதியங்கள்‌ அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம்‌ அதே ஊதியங்கள்‌ தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும்‌. 


4. பொதுவான பணி இனங்களைப்‌ பொறுத்தவரையில்‌ (3) ஆம்‌ நெடும்பத்தியின்‌ கீழ்‌ நிர்ணயிக்கப்பட்ட சராசரி உற்பத்தி 
அளவு கோல்களுக்கு மிகையாக தொழிலாளர்கள்‌ எடுத்துகொண்ட கூடுதல்‌ நாட்களுக்கான அகவிலைப்படியினை 
பெறுவதற்கு, அவர்கள்‌ உரிமையற்றவர்களாவர்‌. 


முகமது நசிமுத்தின்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


(தமிழாக்கம்‌) 


ந. அருள்‌, 
இயக்குநர்‌ (கூ.பெற), 
தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ செய்தி (மொழிபெயர்ப்புத்‌ துறை. 


[அரசாணை (நிலை) எண்‌. 187, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டு (ரத்‌ துறை, 26 டிசம்பர்‌ 2023.] 


1982-ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு உடலுழைப்புத்‌ தொழிலாளர்கள்‌ (வேலைவாய்ப்பு மற்றும்‌ பணி நிலைமைகளை முறைப்படுத்துதல்‌) 
சட்டத்தின்‌ (குமிழ்நாடு சட்டம்‌ 33/1982) 6 ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த (1)-உட்பிரிவில்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, தமிழ்நாட்டு ஆளுநர்‌ அவர்கள்‌. தமிழ்நாடு மாநிலத்தில்‌ இணையம்‌ சார்ந்த சுதந்திரமான தன்விருப்பப்‌ பணிகளில்‌ 
(platform based Gig works) பணியமர்த்தப்பட்டுள்ள உடலுழைப்புத்‌ தொழிலாளர்களுக்காக "தமிழ்நாடு இணையம்‌ சார்ந்த 
சுதந்திரமான தன்விருப்பப்‌ பணியாளர்கள்‌ நல வாரியம்‌" ஒன்றை இதனால்‌ அமைக்கிறார்‌. 


குமார்‌ ஜெயந்த்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


(குமிழாக்கம்‌) 


ந. அருள்‌, 
இயக்குநர்‌ (கூ.பெ), 
தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ செய்தி (மொழிபெயர்ப்புத்‌ துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை ஆணையரால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


